NOVEMBER/DECEMBER 2025 


FLT10 — தமிழ்‌ 1- (அடித்தளப்‌ படிப்பு) 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ -— (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்க. 


“உவமைக்‌ கவிஞர்‌' என்று அழைக்கப்படக்‌ கூடியவர்‌ 
யார்‌? 


2. படுத்திருக்கும்‌ வினாக்குறி போல்‌ மீசை வைத்தவர்கள்‌ 


யார்‌? 
ரா.பி. சேதுப்பிள்ளை கூறும்‌ வைராக்கியங்கள்‌ யாவை? 
“மேகலை' என்றால்‌ என்ன? 


“பாரதம்‌' நாடகத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


CANAAN டப) 


கொல்லிப்பாவை நாடக உறுப்பினர்கள்‌ சிலரின்‌ 
பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 


ல] 


நாற்காலி த செய்வதற்கான மரங்களாகக்‌ 
கூறப்பட்டவைகள்‌ யாவை? 


8. 'சேலத்தார்‌ வண்டி' சிறுகதையை இயற்றியவர்‌ யார்‌? 

9. Editor, Plastic — என்பதன்‌ கலைச்சொல்‌ யாது? 

10. 'தமிழ்‌ நாடகத்தின்‌ தந்தை என்று அழைக்கப்பட்டவர்‌ 
யார்‌? 


8880 


11. 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (5 ௬ 5 = 25 மதிப்பெண்கள்‌) 


(அ 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 
(அ 


(ஆ) 


(௮) 


(ஆ) 


அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. 
“கோவில்‌ வழிபாடு' என்ற கவிமணி கவிதையின்‌ 


திறத்தினை எடுத்துரைக்க. 2 
(அல்லது) 

மாலதி மைத்ரியின்‌ “அகதி' கவிதை ஆழத்தினை Hi 

ஆராய்க. 

புராண வைராக்கியம்‌ குறித்து எழுதுக. 18. 
(அல்லது) 

பழங்கால அணிகலன்களில்‌ ஒன்றான சிலம்பின்‌ 19. 


சிறப்புக்‌ குறித்து எழுதுக. 


அசாம்‌ 


காரனுக்கும்‌, வங்காள 
இளைஞர்களுக்குமிடையே நடைப்பெற்ற 
விவாதம்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 


கொல்லிப்‌ பாவையின்‌ சிறப்பினை எடுத்துரைக்க. 
நாற்காலி சிறுகதையில்‌ நாற்காலி பெற்ற இடம்‌ 


யாது? விளக்குக. 

(அல்லது) 
சேலத்தார்‌ வண்டியின்‌ உரிமையாளர்‌ குறித்து 
எழுதுக. 
லகர, ளகர, ழகர வேறுபாட்டினை சான்றுடன்‌ 
விளக்குக. 


(அல்லது) 
“கலைச்‌ சொல்லாக்கம்‌ - குறித்து எழுதுக. 


2 3880 


பகுதி இ — (3 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்கு கட்டுரை வடிவில்‌ விடை தருக. 


பாரதியாரின்‌ “நெஞ்சு பொறுகுதிலைமே' கவிதையின்‌ 
திறம்‌ குறித்துக்‌ கட்டுரைக்க. 


பழங்காலத்து அணிகலன்களைப்‌ பட்டியலிட்டு 
ளக்குக. 

கொல்லிப்பாவை நாடகத்தின்‌ போக்குக்‌ குறித்து 
ஆராய்க. 

"நாற்காலி! சிறுகதையின்‌ மையக்‌ கருத்தினை 
எடுத்துரைக்க. 


கவிதையின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை 
வரைக. 


3 3880 


